தமிழ்நாடு அரசு 


[ Regd . No. TNICCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ விலை : ரூ . 3.20 காசு 


2021 


ழ ந 


தமிழ்நாடு அரசிதழ் 


த 


சு 


H 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய் 


மை 


யே 


வெல்லும் 


எண் 29 ] 


சென்னை , புதன்கிழமை , ஜூலை 21 , 2021 

ஆடி 5 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2052 
பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை . 


அறிவிக்கைகள் 


[ அரசாணை ( நிலை ) எண் . 67 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( 12 ) த் துறை , 6 மே 2021. ) 


தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்பு தொழிலாளர்கள் ( வேலைவாய்பபை முறைப்படுத்தலும் பணி நிலைமைகளும் ) சட்டத்தின் 
( மத்தியச் சட்டம் 33/1982 ) 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , ஆலோசனைக் 
குழுவுடன் கலந்தாலோசித்தப் பின்னர் , தமிழ்நாடு 1994 ஆம் ஆண்டு உடலுழைப்பு தொழிலாளர்கள் ( கட்டுமானத் தொழிலாளர்கள் ) 
நலத் திட்டத்தில் பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . அவையாவன : 


திருத்தங்கள் . 


மேற்சொன்ன திட்டத்தில் , 
( 1 ) பகுதி 2 இன் , உட்பகுதி ( C ) இல் , " அணைகள் , பாலங்கள் , சாலைகள் கட்டுமானம் அல்லது பராமரிப்பு " என்ற சொற்றொடருக்குப் 

பதிலாக , " அணைகள் , பாலங்கள் , சாலைகள் கட்டுமானம் அல்லது பராமரிப்பு அல்லது இடிப்பு " என்ற சொற்றொடர் அமைத்துக் 
கொள்ளப்பட வேண்டும் . 


( 2 ) விவர அட்டவணை | இல் , தொடர் எண் 53 மற்றும் அது தொடர்பான வகைப்பாட்டிற்கு பின்னர் , பின்வருவன சேர்த்துக்கொள்ளப்பட 

வேண்டும் அதாவது : 


" 54. அணைகள் , பாலங்கள் , சாலைகள் அல்லது ஏனைய யாதொரு கட்டிட இடிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் . 

முகமது நசிமுத்தின் , 
அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை ( நிலை ) எண் . 70 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( K2 ) த் துறை , 10 மே 2021. ] 
1926 ஆம் ஆண்டு தொழிற்சங்கங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 16/1926 ) 29 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு 1927 ஆம் ஆண்டு தொழிற்சங்க ஒழுங்குமுறை விதிகளில் பின்வரும் திருத்தத்தை 
இதனால் செய்கிறார் . இதன் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 30 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் கீழ் கோரியுள்ளவாறு ஏற்கெனவே 
வெளியிடப்பட்டுள்ளது . 

[ 1 ] 
DTP - II - 2- ( 29 ) ( T Sup ) - 1 


2 


திருத்தம் . 
மேற்சொன்ன ஒழுங்குமுறை விதிகளில் 3 ஆம் ஒழுங்குமுறை விதிக்குப் பின்னர் பின்வரும் ஒழுங்குமுறை விதி சேர்த்துக் கொள்ளப்பட 
வேண்டும் . அதாவது : 

3 - A . பதிவு செய்தல் தொடர்பாக , இந்தச் சட்டத்தில் வரையறுக்கப்பட்டுள்ள அனைத்து நிபந்தனைகள் மற்றும் இந்த ஒழுங்குமுறை 
விதிகளுக்கிணங்க , பதிவு செய்வதற்கான விண்ணப்பம் உள்ளது என தொழிற்சங்கங்களுக்கான பதிவாளர் மனநிறைவடைவராயின் , அந்த 
விண்ணப்பம் பெறப்பட்ட நாளிலிருந்து 45 நாட்களுக்குள் அவர் தொழிற்சங்கத்தைப் பதிவு செய்து , பதிவுச் சான்றிதழ் வழங்க வேண்டும் . 


முகமது நசிமுத்தின் , 
அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழி பெயர்ப்பு ) த் துறை . 


[ அரசாணை ( ப ) எண் . 20 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( பா ) த் துறை , 7 ஜூன் 2021. ) 
1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( ம் ) 
பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 17-09-2014 ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II - பிரிவு 2 - இல் 640 ஆம் பக்கத்தில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் 
துறையின் II ( 2 ) / தொ.வே.வா / 557 / 2014 ஆம் எண் அறிவிக்கையை ரத்து செய்து விட்டு அதற்குப் பதிலாகவும் தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் 
ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாலோசித்தப் பின்னர் , கீழே விவர அட்டவணையின் ( 1 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ்நாடு 
மாநிலத்தில் கையால் தயாரிக்கப்படும் காகிதம் தொழிலகத்துடன் தொடர்புடைய காகிதம் மற்றும் ஏனைய இடைநிகழ்வு செய்முறைகள் 
தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ள பணியாளர் வகையினருக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை , அதன் ( 2 ) நெடும்பத்தியின் 
நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறாக இதனால் திருத்தியமைக்கிறார் . இதன் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் 
சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( b ) பகுதியில் கோரியுள்ளவாறு ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது . 

விவர அட்டவணை 
கையால் தயாரிக்கப்படும் காகிதம் தொழிலகத்துடன் தொடர்புடைய காகிதம் மற்றும் ஏனைய இடைநிகழ்வு செய்முறைகள் 

தொழிலில் வேலைவாய்ப்பு 


பணியாளர்களின் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 

( மாதமொன்றுக்கு ) 
( ரூ.காசு ) 
( 2 ) 


( 1 ) 


5587.00 vi 


( i ) | பயிற்சி பெறாதோர் 
( i ) | வகைப்டுத்துபவர் 
( ii ) | அழுத்துபவர் 
( iii ) அடிப்பவர் 
( iv ) காகிதத்தை உருளை இயந்திரத்தில் அழுத்தி மெருகேற்றுபவர் 
( v ) | தூக்குபவர் 
( vi ) வெட்டுபவர் 
( vii ) சீராக்குபவர் 
( viii ) | சிப்பமாக்குபவர் 
( 2 ) ஓரளவு பயிற்சி பெற்றோர் : 
( i ) மின் பணியாளர் 
( ii ) பொருத்துநர் 
( iii ) | பற்றவைப்பவர் 
( 3 ) | பயிற்சி பெற்றவர்கள் 
( i ) மேலாளர் 
( ii ) | மேற்பார்வையாளர் / கணக்காளர் 


5791.00 


6199.00 


5995.00 


3 


( 4 ) | பொது வகையினர் : 
( i ) | ஓட்டுநர் 
( ii ) | ஏவலாள் / காவலாள் 


5791.00 


5741.00 


விளக்கங்கள் : - ( 1 ) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்களுடன் பணியாளர்களுக்கு கீழே 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் : - 
( 1 ) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 

இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது 
கணக்கிடப்பட்ட 161 புள்ளிகள் ) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப்படியானது திங்கள் 

ஒன்றுக்கு ரூ . 34.70 ( முப்பத்து நான்கு ரூபாய் மற்றும் எழுபது காசுகள் மட்டும் ) கூடுதலாக வழங்கப்பட வேண்டும் . 
( ii ) அகவிலைப்படியானது , ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான முந்தைய 12 மாதங்களுக்கான விலைப்புள்ளியின் சராசரியை 

அடிப்படையாகக் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் திங்கள் முதல் நாளில் கணக்கிடப்படவேண்டும் . 
( iii ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர சராசரி நுகர்வோர் விலைக் குறியீட்டினை அடிப்படையாகக் கொண்ட முதல் 

கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 
( 2 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது ஆண் , பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் எவ்வித 
வேறுபாடும் காட்டக்கூடாது . 

( 3 ) நாள் ஊதியத்தை கணக்கிட மாத ஊதியத்தை 26 - ஆல் வகுக்க வேண்டும் . 

( 4 ) இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் தற்போது வழங்கப்படும் ஊதியங்கள் அதிகமாக 
இருக்குமிடங்களிளெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


ஆர் . கிர்லோஷ் குமார் , 

அரசு செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழி பெயர்ப்பு ) த் துறை , 


[ அரசாணை ( ப ) எண் . 22 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( பா ) த் துறை , 7 ஜூன் 2021. ) 
1948 ஆம் ஆண்டு குறைந்த அளவு ஊதியங்கள் சட்டத்தின் மத்தியச் சட்டம் ) 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் 
( b ) பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் 13-08-2014 ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II , பிரிவு - 2 இல் 539 மற்றும் 540 ஆகிய பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட II ( 2 ) தொவெவா / 481 / 2014 
ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு 
ஆளுநர் அவர்கள் , ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாலோசித்த பின்னர் , கீழேயுள்ள விவர அட்டவணையின் ( 1 ) நெடும்பத்தியில் 
குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ்நாடு மாநிலத்தில் கோணித் தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர் வகையினருக்கு வழங்கத்தக்க குறைந்த 
அளவு ஊதிய வீதங்களை அந்த விவர அட்டவணையின் ( 2 ) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் 
திருத்தியமைக்கிறார் . இதன் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( b ) பகுதியில் கோரியுள்ளவாறாக 
முன்னரே வெளியிடப்பட்டுள்ளது . 

2. இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் , அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 


விவர அட்டவணை 


கோணித் தொழிலில் வேலைவாய்ப்பு 


பணியாளர்களின் வகைகள் 


( 1 ) 
( 1 ) கோணிப்பை தைப்பவர் 
( 2 ) மேஸ்திரி 
( 3 ) செய்யும் வேலைக்கேற்ற ஊதியம் பெறுபவர்கள் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 

( ரூ.காசு ) 

( 2 ) 
334.00 ( நாளொன்றுக்கு ) 
346.00 ( நாளொன்றுக்கு ) 
4.07 ( கோணிப்பை ஒன்றுக்கு ) 


விளக்கங்கள் : - ( 1 ) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு ஊதியங்களுடன் 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் : - 


தொழிலாளர்களுக்கு கீழே 


4 


( 0 ) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 

இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது 
கணக்கிடப்பட்ட 161 புள்ளிகள் ) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப்படி நாளொன்றுக்கு 

ரூ . 2.07 காசுகள் ( இரண்டு ரூபாய் மற்றும் ஏழு காசுகள் மட்டும் ) கூடுதலாக வழங்கப்பட வேண்டும் . 
( ii ) முந்தைய 12 மாதங்களுக்கான அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரையிலான சராசரி விலைக்குறியீட்டினை அடிப்படையாகக் 

கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல்நாளில் அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் 
( ii ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர சராசரி நுகர்வோர் விலைக் குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்ட முதல் 

கணக்கிடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 
( 2 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது ஆண் , பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் எவ்வித 
வேறுபாடும் காட்டக்கூடாது . 

( 3 ) மாதந்திர ஊதியத்தை கணக்கிடுவதற்கு நாள் ஊதியத்தை 30 - ஆல் பெருக்க வேண்டும் . 

( 4 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களில் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 

ஆர் . கிர்லோஷ் குமார் , 

அரசுச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழி பெயர்ப்பு ) த் துறை . 


[ அரசாணை ( 2D ) எண் . 23 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1 ) த் துறை , 7 ஜூன் 2021. ) 
1948 ஆம் ஆண்டு குறைந்த அளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் ) 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் 
( b ) பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் 17-09-2014 ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II , பிரிவு -2 இல் 639 பக்கத்தில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட II ( 2 ) / LE / 556 / 2014 ஆம் எண்ணுள்ள 
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
ஆலோசனை குழுவுடன் கலந்தாலோசித்த பின்னர் , கீழேயுள்ள விவர அட்டவணையின் ( 1 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ்நாடு 
மாநிலத்தில் காலணி தயாரிப்பு தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ள தொழிலாளர் வகையினருக்கு வழங்கத்தக்க குறைந்த அளவு ஊதிய 
வீதங்களை அந்த விவர அட்டவணையின் ( 2 ) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . 
இதன் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( b ) பகுதியில் கோரியுள்ளவாறாக ஏற்கெனவே 
வெளியிடப்பட்டுள்ளது . 
2. இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் , அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 

விவர அட்டவணை 
காலணி தயாரிப்பு தொழிலில் வேலைவாய்ப்பு 


பணியாளர்களின் வகைகள் 

( 1 ) 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் ( மாதமொன்றுக்கு ) 

( 2 ) 
மண்டலம் -A 

மண்டலம் - B 
( ரூ.காசு ) 

( ரூ.காசு ) 


6348 . 


258.00 


5993.00 


5904.00 


5640.00 


5550.00 


5640.00 


5550.00 


1. நிருவாகப் பணியாளர்கள் : 
( 1 ) கணக்காளர் ( உயரளவு பயிற்சி பெற்றவர்கள் ) 
( 2 ) கண்காணிப்பாளர் / பண்டகக் காப்பாளர் 
( 3 ) எழுத்தர் / காசாளர் தட்டச்சர் நேரங்குறிப்பவர் கணினி 
இயக்குபவர் 
( 4 ) ஓட்டுநர் / இயந்திரக் கம்மியர் / மின்கம்மியர் 
( 5 ) காவலாள் உதவியாள் பெருக்குபவர் தோட்டக்காரர் 
( பயிற்சி பெறாதவர்கள் ) 
II . தொழில்நுட்பப் பணியாளர்கள் 
( 1 ) பயிற்சி பெற்றவர்கள் 
( 2 ) ஓரளவு பயிற்சி பெற்றவர்கள் 
( 3 ) பயிற்சி பெறாதவர்கள் 


4933.00 


4843.00 


5640.00 


5550.00 


5286.00 


5197.00 


4933.00 


4843.00 


01 


விளக்கங்கள் : - ( 1 ) மண்டலம் A மற்றும் மண்டலம் B ஆகியவை பின்வரும் பகுதிகளைக் கொண்டிருக்கும் . 
மண்டலம் A - அனைத்து மாநகராட்சிகள் 
மண்டலம் B - மாநகராட்சிகள் தவிர ஏனைய அனைத்துப் பகுதிகள் 

( 2 ) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்களுடன் பணியாளர்களுக்குக் கீழே 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் : 
( 1 ) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 

இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது 
கணக்கிடப்பட்ட 161 புள்ளிகளாகும் ) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் அகவிலைப்படி மாதமொன்றுக்கு 

ரூ . 30.00 ( முப்பது ரூபாய் மற்றும் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 
( ii ) செயலிலுள்ள அண்மைக் கால நுகர்வோர் விலைக்குறியீட்டு புள்ளிகளை அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு திங்களும் 

அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 
( 3 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது ஆண் மற்றும் பெண் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் எவ்வித 
வேறுபாடும் இருக்கக்கூடாது . 


( 4 ) நாள் ஊதிய வீதங்களை கணக்கிட மாதாந்திர ஊதியத்தை 26 - ஆல் வகுக்க வேண்டும் . 

( 5 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 

ஆர் . கிர்லோஷ் குமார் , 

அரசுச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 

ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 

செய்தி ( மொழி பெயர்ப்பு ) த் துறை . 
[ அரசாணை ( ப ) எண் . 24 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( பா ) த் துறை , 10 ஜூன் 2021. ) 
1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( b ) 
பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 26-11-2014 ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II - பிரிவு 2 - இல் 758 முதல் 760 வரையிலான பக்கத்தில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்புத் துறையின் II ( 2 ) / தொ.வே.வா / 710 / 2014 ஆம் எண் அறிவிக்கையை ரத்து செய்து விட்டு அதற்குப் பதிலாகவும் தமிழ்நாட்டு 
ஆளுநர் அவர்கள் ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாலோசித்தப் பின்னர் , தமிழ்நாடு மாநிலத்தில் கீழேயுள்ள விவர அட்டவணையின் 
( 2 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள தச்சுத் தொழிலில் மற்றும் கருமான் தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ள தொழிலாளர் வகையினருக்கு 
வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை , அதன் 3 ஆம் நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள வாறாக இதனால் 
திருத்தியமைக்கிறார் . இதன் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( ம ) பகுதியில் கோரியுள்ளவாறு 
ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது . 
2. இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளன்றிலிருந்தும் , அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 

விவர அட்டவணை 
தச்சுத் தொழில் மற்றும் கருமான் தொழிலில் வேலைவாய்ப்பு 


தொடர் 
எண் 


பணியின் / தொழிலாளர்களின் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 


( 2 ) 


( 3 ) 


மண்டலம் A 
( ரூ.காசு ) 


மண்டலம் B 
( ரூ.காசு ) 


மண்டலம் C 
( ரூ.காசு ) 


நாளொன்றுக்கு 


1. தச்சுத் தொழில் 
( A ) உயரளவு பயிற்சி பெற்றோர் 

( 1 ) மேற்பார்வையாளர் 
( 2 ) மாதிரி படிமத் தயாரிப்பாளர் 

( PATTERN MAKER ) 
( 3 ) உள் அலங்கார வல்லுநர் 

மெத்தை - திண்டு வேலை செய்பவர் 
( 5 ) மரம் செதுக்குபவர் 


464.00 


410.50 


382.00 


6 


435.00 


396.00 


370.00 


( B ) பயிற்சி பெற்றோர் 
( 1 ) தச்சர் / மரக்கடைசல் தொழிலாளர் தேய்த்து வழவழப்பாக்குதல் 

( மெல்லொட்டுப் பலகைப் பணிகள் ) 
( C ) ஓரளவு பயிற்சி பெற்றோர் 

( 1 ) உதவி தச்சர் 
( 2 ) சிப்பமாக்குபவர் 


( 3 ) 


410,50 


382,00 


356,00 


மெருகிடுபவர் 


மேற்பூச்சு செய்தல் அழுத்துதல் ( மெல்லொட்டுப் பலகைப் 
பணிகள் ) 


370.00 


356.00 


342.00 


370.00 


356.00 


342.00 


435.00 


396.00 


370.00 


( D ) பயிற்சி பெறாதோர் 
( 1 ) 

கற்பவர் 
( 2 ) உதவியாளர் 
( 3 ) 

மெல்லொட்டுப் பலகைப் பணிகளில் ஏனைய தொழிலாளர் 

வகையினர் 
( E ) மேற்சொன்னவற்றின் கீழ் இடம்பெறாத ஏனைய யாதொரு வகையினர் 
|| கருமான் தொழில் 
( A ) பயிற்சி பெற்றோர் 

( 1 ) மேற்பார்வையாளர் 
( 2 ) 

பூட்டு தயாரிப்பவர்கள் உட்பட கருமான் 
( 3 ) பற்றவைப்பவர் 

மென்னுருக்குப் பாத்திரங்கள் செய்பவர் 
( 5 ) 

வேளாண் கருவிகள் செய்பவர் 

( கால்நடைகளுக்கான லாடம் தயாரிப்பவர் உட்பட ) 
( B ) ஓரளவு பயிற்சி பெற்றோர் 
( 1 ) 

வெட்டுபவர் 
( 2 ) வளைப்பவர் 
( 3 ) 

வண்ணம் பூசுபவர் 
( C ) பயிற்சி பெறாதோர் 
( D ) மேற்சொன்னவற்றின் கீழ் இடம்பெறாத ஏனைய யாதொரு வகையினர் 
| II அலுவலகப் பணியாளர்கள் 
( 1 ) 

மேலாளர் 
( 2 ) கணக்காயர் / காசாளர் 
( 3 ) எழுத்தர் / தட்டச்சர் 
( 4 ) 

பண்டகசாலைக் காப்பாளர் 
( 5 ) அலுவலக உதவியாள் 
( 6 ) காவலாள் 
( 7 ) 

துப்புரவுத் தொழிலாளர் / பெருக்குபவர் 
( 8 ) மேற்சொன்னவற்றின் கீழ் இடம் பெறாத ஏனைய யாதொரு 

வகையினர் 


410.50 


382.00 


356.00 


370.00 


356.00 


342.00 


370.00 


356.00 


342.00 


( மாதமொன்றுக்கு ) 


13478.00 


12669.00 


11864.00 


12402.00 


12669.00 


11864.00 


10790.00 


10250.00 


9981.00 


9981.00 


9714.00 


9443.00 


விளக்கங்கள் : - மண்டலங்களின் வகைப்பாடு A , B மற்றும் C மண்டலங்களில் கீழ்க்காணும் பகுதிகள் அடங்கும் . 
மண்டலம் A - அனைத்து மாநகராட்சிகள் 
மண்டலம் B அனைத்து நகராட்சிகள் 


- 


மண்டலம் C - ஏனைய பகுதிகள் 


7 


( 2 ) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்களுடன் 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் : - 


தொழிலாளர்களுக்குக் கீழே 


( 1 ) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை 

மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு 
எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் 
கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 161 . 

புள்ளிகள் ) . 161 புள்ளிகளுக்கு 

161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் 
அகவிலைப்படியானது திங்கள் ஒன்றுக்கு ரூ .58,65 ( ஐம்பத்தொட்டு ரூபாய் மற்றும் அற்பத்தைந்து காசுகள் மட்டும் ) கூடுதலாக 
வழங்கப்பட வேண்டும் . 


( ID 

) 


அகவிலைப்படியானது , ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான முந்தைய 12 மாதங்களுக்கான விலைப்புள்ளியின் சராசரியை 
அடிப்படையாகக் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் திங்கள் முதல் நாளிலிருந்து கணக்கிடப்பட வேண்டும் . 


( iii ) முந்தைய ஆண்டில் சென்னை மாநகர சராசரி நுகர்வோர் விலைக் குறியீட்டினை அடிப்படையாகக் கொண்ட முதல் கணக்கீடு , 

இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 


( 3 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் எவ்வித 
வேறுபாடும் காட்டக்கூடாது . 


( 4 ) நாள் ஊதியத்தை கணக்கிட மாத ஊதியத்தை 26 - ஆல் வகுக்க வேண்டும் . 


( 5 ) மாத ஊதியத்தை கணக்கிட நாள் ஊதியத்தை 30 - ஆல் பெருக்க வேண்டும் . 


தற்போது 


வழங்கப்படும் 


ஊதியங்கள் , 


( 6 ) இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் 
அதிகமாக இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


ஆர் . கிர்லோஷ் குமார் , 

அரசுச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை ( 2D ) எண் . 28 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு ( பா ) த் துறை , 18 ஜூன் 2021. ) 
1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( b ) 
பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு வெளியிடக் கருதியுள்ள 
அறிவிக்கையின் கிழ்காணும் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( b ) பகுதியில் கோரியுள்ளவாறு , 
அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 


2. இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு மாத கால அளவு முடிவடையும் நாளன்று 
அல்லது அதற்குப் பின்னர் இதன் வரைவு அறிக்கை கருதிப்பார்க்கப்படும் என்றும் , மேற்சொன்ன கால அளவு முடிவடைவதற்கு முன்னர் 
இது தொடர்பாக யாதொரு நபரிடமிருந்து வரப்பெறும் யாதொரு மறுப்புரை அல்லது கருத்துரையை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்கும் என்றும் , 
இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அதனை டிஎம்.எஸ் வளாகம் , சென்னை -600 006 
இல் உள்ள தொழிலாளர் துறை ஆணையாளர் வாயிலாக அரசுச் செயலாளர் , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை , 
தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


வரைவு அறிவிக்கை 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( b ) 
பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 07.03.2018 ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II - பிரிவு 2 - இல் 253 ஆம் பக்கத்தில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் 
துறையின் II ( 2 ) தொ.வே. 216/2018 ஆம் எண் அறிவிக்கையை ரத்து செய்து விட்டு அதற்குப் பதிலாகவும் தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் 
தமிழ்நாடு மாநிலத்தில் வடிசாலை ( Distillery Industry ) தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ள கீழேயுள்ள விவர அட்டவணையின் ( 2 ) 
நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள பணியாளர் வகையினருக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை , அந்த விவர அட்டவணையின் 
( 3 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . 


8 


விவர அட்டவணை 


வடிசாலைகளில் ( Distillery Industry ) வேலைவாய்ப்பு 


தொடர் எண் 


பணியாளர்களின் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய 
வீதங்கள் ( மாதமொன்றுக்கு ) 


( 1 ) 


( 3 ) 


( 1 ) 


10763 


( 2 ) 


9982 


( 3 ) 


( 2 ) 
மேற்பார்வையாளர் / வேதியியலர் 
பயிற்சி பெற்றவர் / இயக்குபவர் 
தொழிற்பயிற்சி நிறுவனச் ( ITI ) சான்று வைத்திருப்பவர் 
உதவியாளர் / இளநிலை தொழில்நுட்பப் பணியாளர் 
பொறியாளர் / பட்டறை பொறியாளர் 
மேலாளர் 


9982 


( 4 ) 


9722 


( 5 ) 


9722 


( 6 ) 


10416 


( 7 ) 


கணக்காளர் 


10416 


( 8 ) 


10416 


( 9 ) 


10416 


( 10 ) 


10156 


( 11 ) 


விற்பனை நிருவாகி 
பணி அலுவலர் 
உதவியாளர் 
எழுத்தர் 
ஓட்டுநர் 
அலுவலக உதவியாளர் / ஏவலாள் 
காவலாள் 


9982 


( 12 ) 


9982 


( 13 ) 


9722 


( 14 ) 


9722 


விளக்கங்கள் : - ( 1 ) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு ஊதியவீதங்களுடன் பணியாளர்களுக்கு கீழே 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் : 
( 1 ) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 

இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது 
கணக்கிடப்பட்ட 161 புள்ளிகள் ஆகும் ) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் நாளொன்றுக்கு 

ரூ . 60.35 / - ( அறுபது ரூபாய் மற்றும் முப்பத்து ஐந்து காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 
( ii ) அகவிலைப்படியானது , முந்தைய 12 மாதங்களுக்கான ( ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை ) சராசரி விலை குறியீட்டினை 

அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 
( ii ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர சராசரி நுகர்வோர் விலைக் குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்ட முதல் 

கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 
( 2 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது ஆண் மற்றும் பெண் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் எவ்வித 
வேறுபாடும் இருக்கக்கூடாது . 

( 3 ) நாள் ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு மாதாந்திர ஊதியத்தை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 

( 4 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களிளெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


ஆர் . கிர்லோஷ் குமார் , 

அரசுச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை , 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


